தமிழ்நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
(விலை: ரூ . 1.60 காசு . 


- பக்ட் 


அ 


- 


- 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


F 


வாய் 


மயே வெல் 


வல்லும் 


எண் 45 ] 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 26 , 2014 
கார்த்திகை 10 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 


அறிவிக்கைகள் 
[ அரசாணை நிலை எண் 22 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு (B1) த் துறை , 

நாள் 25 பிப்ரவரி 2013. ) 
நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகம் ( நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சரகம் ) , 

ஆணை , புதுடில்லி , 20 டிசம்பர் 2012 . 
S . O . 2968( E ) . - 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் (10/ 1955 ) 3ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு மத்திய அரசு , 2002ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , 
இருப்பு அளவுகள் மற்றும் நுகர்வுக் கட்டுப்பாடுகள் ) நீக்கல் ஆணைக்கு மேலும் திருத்தம் வழங்கிக் கீழ்க்காணும் ஆணைகளை 
பிறப்பிக்கிறது . அதாவது : 


1 . (1) இந்த ஆணை சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு அளவுகள் மற்றும் நுகர்வுக் 
கட்டுப்பாடுகள் ) நீக்கல் (இரண்டாவது திருத்தம் ) ஆணை 2012 என அழைக்கப்படும் . 

( 2 ) இந்த ஆணை அரசிதழில் வெளியாகும் நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குப் பின் செயலுக்கு வரும் . 
( 3 ) இது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் . 

2 . 2002 ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு அளவுகள் மற்றும் நுகர்வுக் 
கட்டுப்பாடுகள் ) நீக்கல் ஆணையின் 7 - ஆம் பகுதியினைச் சேர்ந்த துணைப்பகுதி (1) - இல் (ii) - வது இனத்திற்குப் பதிலாகக் 
கீழ்க்காணும் இனத்தை அமைத்துக்கொள்ள வேண்டும் . அதாவது : 

"(iii ) நெல் மற்றும் அரிசிக்கு இந்த ஆணை செயலுக்கு வரும் நாளிலிருந்து 30 , நவம்பர் , 2013 வரையில் , அந்த நாள் 
உட்பட உள்ள காலமாகும் . 

[ F . எண் . 10/1/ 2006 - ECR & E ] 
பங்கஜ் அக்ரவாலா , 

செயளாலர் . 
(ஆளுநர் அவர்களின் ஆணைப்படி மீள வெளியிடப்படுகிறது ) 

எம் . பி . நிர்மலா , 

அரசுச் செயலர். 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , மற்றும் செய்தி 

( மொழிபெயர்ப்புத் துறை. 
DTP - ||-1- (45 ) ( Sup - T ) 

[ 1 ] 


( அரசாணை நிலை எண் 208 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு (B1) த் துறை, 

19 , டிசம்பர் 2013.) 


நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகம் ( நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சரகம் ) , 

ஆணை , புதுடில்லி , 29 டிசம்பர் 2013 . 
S .O . 3543(E ) - 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் (10/1955 ) 3 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு மத்திய அரசு , 2002 ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள், 
இருப்பு அளவுகள் மற்றும் நுகர்வுக் கட்டுப்பாடுகள் ) நீக்கல் ஆணைக்கு மேலும் திருத்தம் வழங்கிக் கீழ்க்காணும் ஆணைகளை 
பிறப்பிக்கிறது . அதாவது : 


1 . (1) இந்த ஆணை சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு அளவுகள் மற்றும் நுகர்வுக் 
கட்டுப்பாடுகள் ) நீக்கல் ( இரண்டாவது திருத்தம் ) ஆணை 2013 என அழைக்கப்படும் . 


(2 ) இந்த ஆணை அரசிதழில் வெளியாகும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


2 . 2002 ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு அளவுகள் மற்றும் 
நுகர்வுக் கட்டுப்பாடுகள் ) நீக்கல் ஆணையின் 7 - ஆம் பகுதியினைச் சேர்ந்த துணைப்பகுதி (1) - இல் ( ii )- வது இனத்திற்குப் 
பதிலாகக் கீழ்க்காணும் இனத்தை அமைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது : 


" (iii ) நெல் மற்றும் அரிசிக்கு 30 , நவம்பர் 2014 வரையிலான காலமாகும் . 

[ F. எண் . 10/1/2006 - ECR& E ] 
டாக்டர் கே . ஜி . ராதாகிருஷ்ணன் , 

பொருளாதார ஆலோசகர் . 
(ஆளுநர் அவர்களின் ஆணைப்படி மீள வெளியிடப்படுகிறது ) 

எம் .பி . நிர்மலா , 
அரசுச் செயலர். 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , மற்றும் செய்தி 

( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ அரசாணை நிலை எண் 76 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( H1) த் துறை , 

27 ஆகஸ்ட் 2014 .) 


நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகம் ( நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சரகம் ) , 

ஆணை , புதுடில்லி , 3 ஜூலை 2014 . 
S . O . 1685(E ). - 1955ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் ( 10/1955 ) 3ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , 2002ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு 
வரையறைகள் மற்றும் நுகர்வுக் கட்டுப்பாடுகள்) நீக்கல் ஆணைக்கு மேற்கொண்டு திருத்தம் வழங்கிக் கீழ்க்காணும் ஆணைகளை , 
மத்திய அரசு இதனால் பிறப்பிக்கிறது . அதாவது : 

1 . (1) இந்த ஆணை சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு வரையறைகள் மற்றும் 
நுகர்வுக் கட்டுப்பாடுகள்) நீக்கல் (திருத்தம் ) ஆணை 2014 என்று அழைக்கப்படும் . 

( 2) இந்த ஆணை அரசிதழில் வெளியாகும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

2 . 2002 ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு வரையறைகள் மற்றும் 
நுகர்வுக் கட்டுப்பாடுகள் ) நீக்கல் ஆணை (இதற்குப் பின்னர் மேற்சொன்ன ஆணை எனக் குறிப்பிடப்படும் ) யின் 3 - ஆம் பகுதியில் 
மோட்டா ரகத் தானியங்கள் என்ற வார்த்தைகளுக்குப் பின் " வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு " என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் . 


3 . இந்த ஆணை செயலுக்கு வரும் நாளிலிருந்து ஓராண்டு காலத்துக்கு வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகிய 
பண்டங்களுக்கு மேற்சொன்ன ஆணை செயல்நிறுத்தம் செய்யப்படும் . 


4 . மாநிலத்துக்கு வெளியே உள்ள இடங்களுக்கு வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் போக்குவரத்து , 
விநியோகம் அல்லது விற்பனையை இந்த ஆணையிலுள்ள எதுவும் பாதிக்காது என்பதுடன் இந்த பண்டங்களை இறக்குமதி 
செய்வதற்கும் பொருந்தாது : 

எனினும் , மத்திய மற்றும் மாநில அரசுகள் , இறக்குமதியாளர்களை வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு இருப்புகளின் 
வரவினையும் அவர்கள் இருப்பு வைத்துள்ள விபரத்தினையும் அறிவிக்குமாறு அறிவுறுத்தலாம் . 


[ F . எண் . 10/2/2014 - ECR & E ] 

மனோஜ் பரிதா , 
இணைச் செயலாளர் . 


குறிப்பு : முதன்மை ஆணை மத்திய அரசின் சிறப்பு வெளியீட்டு அரசிதழ் பாகம் II, 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
உட்பிரிவு (10 - ல் வெளியிடப்பட்டுள்ளது ; 


காண்க : - S . O . 517 ( E ) 29 ஆம் நாள் , ஜூன் , 1999 , G . S . R . 104 ( E ) , 15 ஆம் நாள் பிப்ரவரி , 2002 , S . O . 1302( E ) நாள் 25 
ஆம் நாள் , நவம்பர் 2004 , S . O . 1373 ( E ) , 29 ஆம் நாள் ஆகஸ்ட் , 2006 . 


(ஆளுநர் அவர்களின் ஆணைப்படி மீளவெளியிடப்படுகிறது ) 


எம் . பி . நிர்மலா , 
அரசு முதன்மைச் செயலர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , மற்றும் செய்தி 

( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


